தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை : ரூ . 8 . 00 காசு 


* 





TG 


பு 


தமிழ்நாடு அரசிதழ் 


SISIRLAS 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல்லும் 


எண் 37] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 11, 2019 
ஆவணி 25 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை நிலை எண் 116 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (12) த் துறை , 16 ஜூலை 2019.) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) 
உட்பிரிவின் ( a ) பகுதி மற்றும் 9 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் ( அரசு மற்றும் தொழிலாளர் காப்புறுதித்திட்ட 
மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் நீங்கலாக ) பணியமர்த்தப்படுவோருக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்களை 
திருத்தியமைப்பது தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் , விசாரணைகள் மேற்கொள்ளவும் பின்வரும் உறுப்பினர்கள் 
கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 


தனி நபர்கள் . 


தலைவர் 


(1 ) தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , சென்னை . 
( 2) தொழிலாளர் துறை உதவி ஆணையர் - III வட்டம் (செயலாக்கம் ) , சென்னை . செயலாளர் 
( 3) உதவி இயக்குநர் , பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை , சென்னை - 600 006 . உறுப்பினர் 


பணியாளர்களின் பிரதிநிதிகள் . 


( 1 ) 


உறுப்பினர் 


திரு . க . சங்கரதாஸ் , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 
எண் . 6 , A தொகுதி , லாயிட்ஸ் காலனி , 
இராயப்பேட்டை , சென்னை - 600 014 
திரு . P . குமார் , 
தொழிலாளர் முற்போக்கு கூட்டமைப்பு , 
எண் . 10/2 , வசந்தா கார்டன் , 2 - ஆம் சந்து , 
அயனாவரம் , சென்னை - 600 023 . 


உறுப்பினர் 


[ 1 ] 


DTP- II -2 -( 37 ) ( T Sup ) - 1 


உறுப்பினர் 


திரு . A . ராஜ் , 
உலகளாவிய தமிழ்நாடு செவிலியர் சங்கம் ( GNAT ) , 
80 , கணேஷ் பவன் , 
தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் , 
அயப்பாக்கம் , சென்னை - 600 077 . 


உறுப்பினர் 


டாக்டர் . A . R . சாந்தி , 
அனைத்திந்திய வர்த்தக தொழிற்சங்க கூட்டமைப்பு , 
A1 , அம்மன் அடுக்குக் குடியிருப்புகள் , 
41 , சாவடி சாலை , பல்லாவரம் , 
சென்னை - 600 043 . 


உறுப்பினர் 


( 6 ) 


உறுப்பினர் 


டாக்டர் . ஜெயசீலன் , M . தேவதாசன் , 
இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர்களின் சங்கம் , 
தமிழ்நாடு மாநில கிளை , 8/ 1214 , 
மனப்பள்ளம் , வாசவி கல்லூரி ( அ ), லட்சுமி நகர் , 
ஈரோடு - 638 316 . 
திரு . R . ரமேஷ் சுந்தர் , 
இந்திய வர்த்தக தொழிற்சங்க மையம் , 
112 - A , பாலாஜி நகர் , குபேரன் நகர் , 
14 - ஆவது தெரு விரிவாக்கம் , 

மடிப்பாக்கம் , சென்னை - 600 091 . 
வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் . 
(1 ) டாக்டர் . S . கார்த்திக் பிரபு , 

கார்த்திக் பலவகை நோய் சிகிச்சை மருத்துவமனை , 
இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளை, 
மருத்துவ சிகிச்சை நிலைய வாரியம் , 
0 - 25 படுக்கை வசதி வகைப்பாடு 101/ 67 , 
கருணாநிதி நகர் , திருச்சி சாலை , 
கோயம்புத்தூர் - 641 045 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


டாக்டர் . S . அசோகன் , 
இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளை, 
மருத்துவ சிகிச்சை நிலைய வாரியம் , 
151 - 200 படுக்கை வசதி வகைப்பாடு 
16 - 17 , துரைசாமி காலனி, மாங்காளி நகர் , 
இரண்டாவது தெரு , அரும்பாக்கம் , 
சென்னை - 600 106 . 


உறுப்பினர் 


டாக்டர் . S . கனகசபாபதி , 
இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளை, 
0 - 25 படுக்கை வசதி வகைப்பாடு 
C - 23 , இரண்டாவது குறுக்குத் தெரு, ஸ்ரீநகர் காலனி , 
கும்பகோணம் - 612 001 . 


உறுப்பினர் 


டாக்டர் . R . அன்புராஜன் , 
இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு மாநில கிளை , 
மருத்துவ சிகிச்சை நிலைய வாரியம் , 
25 - 50 படுக்கை வசதி வகைப்பாடு 
பீஸ் ( Peace ) நல்வாழ்வு நிலையம் , 
48 H /5 , தெற்கு புறவழிச்சாலை , 
புதிய பேருந்து நிலையம் அருகில் , 
பாளையங்கோட்டை - 627 005 . 


உறுப்பினர் 


(5 ) டாக்டர் . அரவிந்த் ஸ்ரீனிவாசன் , அரவிந்த் கண் 

மருத்துவமனை , இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு 
மாநில கிளை , 200 - க்கு மேற்பட்ட படுக்கை வசதி 
வகைப்பாடு பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை , நூம்பல் , 
சென்னை - 600 077 . 


உறுப்பினர் 


டாக்டர் நல்ல G பழனிசுவாமி , தலைவர் , கோவை 
மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனை , அவினாசி 
சாலை , கோயம்புத்தூர்- 641 014 . 


சுனீல் பாலீவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 121, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H ) த் துறை, 19 ஜூலை 2019. ] 


1961 - ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27/1961 ) 4 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 13 - 09 - 1989 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II , பிரிவு 2- இல் 706 - ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்டுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II(2)/ தொ . வே /5256/ 89 - ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 


(1) சென்னை, தொழிலாளர் இணை ஆணையரை தமிழ்நாடு மாநிலத்திற்கான (குறைந்தளவு ஊதியங்கள்) தலைமை ஆய்வாளராகவும் ; 

(2) தொழிலாளர் உதவி ஆணையர்கள் (செயலாக்கம் ), தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் மற்றும் தொழிலாளர் உதவி 
ஆய்வாளர்கள் ஆகியோர் தலைமை ஆய்வாளருக்கான சார்நிலை ஆய்வாளர்களாகவும் , இதனால் நியமனம் செய்கிறார் : 


சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 47 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 27 ஜூன் 2019. ) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) 
உட்பிரிவின் ( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவு ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
01 - 05 - 2013 - ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 - இல் 304 முதல் 312 - ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில்) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/ தொ . வே / 345/ 2013 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் , 
கைத்தறி பட்டு நெசவுத் தொழில் வேலைவாய்ப்பிலுள்ள பணி வகைகளுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதன் 
நெடும்பத்தி (2 ) - இன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட பணி வகையினை பொறுத்தவரையில் , கீழேயுள்ள விவர அட்டவணையில் 
நெடும்பத்தி (4 ) - இல் குறிப்பிடப்பட்டவாறாக , இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச்சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


நெடும்பத்தி (2)-இன் நிகரான படி வேலைவாய்ப்பிலுள்ள பணி வகைக குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னரியை ரத்து செய்துவிட்டு 


விவர அட்டவணை 
கைத்தறிப் பட்டு நெசவுத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணி வகை 


நாளொன்றுக்கு 
சராசரி உற்பத்தி 
( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை 
ஊதிய 
வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4) ) 


( 1 ) 


(2 ) | 


( 3) 


| 


| (I) காஞ்சிபுரம் ரகங்கள் : 


ஊதியங்கள் ( பொது ) 
ஒரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 


0 . 70 ) 


3144.58 


இரண்டு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 


0 .60 


3868. 10 


1 . 00 


2643. 66 


0 . 80 


2838 .62 


0 . 85 


2560. 18 


1.70 


1335 . 75 


1 .60 


1391 . 41 


48 . 43 


( 2 ) 


43 . 42 


சாதாரண பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 

பாவாடை 103 செ .மீ . ( 21/2 முழம் ) 91.5 செ . மீ (16.5 மீட்டர் ) ( 2 முழம் ) 
(5 ) / பாவாடை 80 செ . மீ (1 முழம் ) 58.5 செ . மீ (1.5 . முழம் ) 16 .5 மீட்டர் 
( 6) ( ஷட்டில் பீஸ் ரகங்கள் 6 .5 மீட்டர் 
(7) ஷட்டில் ரகங்கள் 16 .5 மீட்டர் 

சிறப்பு மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் : பேட்டு ஊதியங்கள் 
( 1 ) இரு பக்க பேட்டு 10 குளிகைக்கு 

ஒரு பக்க பேட்டு 
(3) உடற்பகுதி பேட்டு 10 குளிகை பெட்னிக்கு 

பெட்னி : 
(4 ) / 4 கோர் அச்சு பெட்னி 
( 5 ) / 8 கோர் அச்சு பெட்னி 
(6 ) கிள்ளு பெட்னி 
(7 ) ( கரை பெட்னி 

புனைப்பு : 
(8 ) சரிகை சீர் புனைப்புடன் கூடிய புடவையின் உடற்பகுதி (புனைப்பு ) 10 குளிகைக்கு 


45 . 07 


108 . 23 


129. 68 


54 .54 


| 


- - 


| 


108 .23 


34.79 


( 9 ) / புடவையின் உடற்பகுதியில் புனி சரிகை 10 குளிகைக்கு 


34 . 79 


( 10 ) 


21.43 


புடவையின் உடற்பகுதி மற்றும் கரைப் பகுதியில் வண்ண சீர் புனைப்பு (புனைப்பு 
ஒன்றுக்கு ) 


43. 42 


பீட்டு விவரம் : 
( 11 ) | 

பிள்ளையார் மொக்கு - புடவை ஒன்றுக்கு 
( 12 ) / 5 கிளை தாழம்பூ ரேக்கு - புடவை ஒன்றுக்கு 
( 13 ) | 7 கிளை மீரா ரேக்கு - 3 புடவைகளுக்கு 


194 . 79 


325 . 60 


87. 11 


பக்கு ( 37 பெருந்து 


129.68 


(14) ஒரு பக்க புனியில் - சரிகை தாழம்பூ ரேக்கு (45 .7 செ .மீ ) ( 1 முழம் ) 
( 15 ) / இரு பக்க புனியில் - சரிகை தாழம்பூ ரேக்கு (45 .7 செ .மீ ) (1 முழம் ) 
( 16 ) | பனாரஸ் தாழம்பூ ரேக்கு - இரு பக்கம் 8 அச்சு (45. 7 செ . மீ ) (1 முழம் ) 
(17 ) / பனாரஸ் தாழம்பூ ரேக்கு - ஒருபக்கம் 8 அச்சு ( 45. 7 செ .மீ ) ( 1 முழம் ) 


- - 


129 .68 


109. 10 


தொடர் 
எண் 


பணி வகை 


நாளொன்றுக்கு 
சராசரி உற்பத்தி 
( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை 
ஊதிய 
வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 4 ) 


193 . 75 


135 . 24 


( 1 ) 

- (2) 
(18 ) | மீரா ரேக்கு - இரு பக்கம் - 8 அச்சு (45 .7 செ . மீ ) ( 1 முழம் ) 
(19) | மீரா ரேக்கு - ஒரு பக்கம் - 8 அச்சு (45 .7 செ . மீ ) (1 முழம் ) 
( 20 ) / பெரிய ரேக்கு (28 செ . மீ. க்கு மேல் ) (11 அங்குலத்திற்கு ) ( 45 .7 செ . மீ ) (1முழம் ) 
(21 ) இரு பக்கங்களில் கோர்வையில் 30.5 செ .மீக்கு மேல் ( 12 அங்குலம் ) பீட்டு வாங்கி 

நெய்ய 3 புடவைகளுக்கு 


196 . 74 


224 .28 


51 .20 


69. 61 


50 . 13 


174. 75 


12 .53 


117 . 97 


11 .67 


54. 01 


42.74 


10 .59 


15 .87 


புட்டா வடிவமைப்புகள் : 
( 22 ) / 1 முதல் 100 குளிகை வரை 
( 23 ) / 100 குளிகைக்கு மேல் புட்டா (100 குளிகைக்கு ) 
(24 ) உடற்பகுதி பட்டு சுங்குடி புட்டா ( 45. 7 செ .மீ ) (1 முழம் ) 
( 25 ) / தொடர் புட்டா 23 குளிகை 21 - 20 121 வரிசை ( 45 .7 செ .மீ ) (1 முழம் ) 
(26 ) உடற்பகுதி பட்டு மல்லி மொக்கு ( 45 .7 செ .மீ ) ( 1 முழம் ) 
( 27 ) | உடற்பகுதி 21 குளிகை - 85 முதல் 190 வரிசை நெய்ய 12 - 13 முடிச்சுக்கு ( 45 . 7 

செ .மீ ) ( 1 முழம் அதாவது 12 கஜம் ) 
( 28 ) உடற்பகுதி பட்டு சரிகை - மீனா வண்ண புட்டா 10 குளிகைக்கு 

குறுகிய கட்டம் : 
( 29) | கட்டம் - 10 குளிகை வரை புடவை ஒன்றுக்கு 
( 30 ) கட்டம் - 10 குளிகைக்கு மேல் 
( 31 ) / குறுக்கே சரிகை முத்து பனாரஸ் 8 கோர் அச்சில் 600 குளிகை வரை ( 45 .7 செ .மீக்கு ) 
( 32 ) / 60 முதல் 100 குளிகை ( 1 முழம் ) ( 45 .7 செ .மீ ) 
( 33 ) | 1000 குளிகை வரிசை (100 குளிகைக்கு ) 
( 34 ) / 100 குளிகை வரிசைக்கு ஒரே மாதிரியான புடவை 
( 35 ) / குளிகை வரிசைக்கு ஒரே மாதியான புடவை 

முந்தி விவரம் : 
( 36 ) / முந்தி முத்து சீர் 5.5 மீட்டர் புடவைக்கு 
( 37 ) முந்தி முத்து சீர் செல்ஃப் முந்தி 
( 38 ) முந்தி செல்ஃப் 100 குளிகைக்கு 
( 39 ) / முந்தி செல்ஃப் 100 குளிகைக்கு ( /2 குளிகை வரிசை ) 
( 40 ) சரிகை டிஷ்யூ பட்டையுள்ள முந்தி புடவை ஒன்றுக்கு 
(41) சரிகையுள்ள முந்தி ( அல்லது ) பட்டு புட்டா 100 குளிகைக்கு 
( 42 ) / 8 கோர் அச்சு பனாரஸ் முந்தி 100 குளிகைக்கு 
( 43 ) / வண்ண முந்தி - 3 புடவைக்கு (வண்ணம் ஒன்றுக்கு ) 
( 44 ) / காலை மாலை இருவேறு வண்ண வகைகளுக்கு தனியாக 
( 45 ) / டிஷ்யூ முந்தி நெய்ய - 100 குளிகைக்கு 


18 . 92 


64 .86 


88 . 23 


43. 42 


10 .59 


86 .56 


129.68 


பா 


32 . 28 


86 .56 


54. 01 


21.71 


674.53 


27 .82 


தொடர் 
எண் 


பணி வகை 


நாளொன்றுக்கு 
சராசரி உற்பத்தி 
( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை 
ஊதிய 
வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 1 ) 


( 2 ) 


( 4 ) 


278 . 84 


( 46 ) ஒரு பக்க சரிகை டிஷ்யூ வகை 
( 47 ) / இரு பக்க சரிகை டிஷ்யூ வகை 


371 .79 


( 48 ) / இரு பக்க சாதாரண டிஷ்யூ 


418 . 25 


2560 . 18 


II . ஆரணி வகைகள் ஊதிய விவரம் ( பொது ) 

ஒரு பக்க கோர்வை புடவை 16 . 5 மீட்டர் 
( 2 ) / இரு பக்க கோர்வை புடவைகள் - 16 .5 மீட்டர் 
(3) சாதாரண பட்டுப் புடவைகள் 16 .5 மீட்டர் 

| டோபி பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 


0.75 


2949.77 


2 . 60 


1057 . 46 


2 .00 


1140 . 94 


2 .81 


3 . 36 


21 .16 


6 . 95 


( 5 ) 


21. 16 


6 . 95 


41 . 70 


சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் A . சாதாரண 
வகைகள் : 
ஒரு பக்க கூடுதல் 20 குளிகை - 4 தாவணி அளவுக்கு நெய்யப்படும் ஒவ்வொரு 

கூடுதல் குளிகைக்கும் 
(2 ) / இரு பக்க 20 குளிகை - 4 தாவணி அளவு 
( 3) ( குறுக்கு பாவு கருவியை மாற்றி நெய்தல் தாவணி ஒன்றுக்கு 

ஒவ்வொரு கூடுதல் குறுக்கு பாவுக்கு 

| டோபி கட்டம் ஒற்றை பிக்குடன் கட்டம் நெய்தல் 
(6 ) ஒவ்வொரு கூடுதல் குறுக்குப் பாவுக்கும் 

டோபி கட்டம் 
( a ) 8x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு ( அதாவது தாவணி ஒன்றுக்கு ) 
| (b ) 8x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு (இரு வண்ண தாவணி ஒன்றுக்கு ) 
( c ) 5x4 கட்டம் யூனிட் ஒன்றுக்கு 

| (d ) ஒவ்வொரு கூடுதல் குறுக்குப் பாவுக்கும் ( அதாவது 5க்கு அதிகமான ) 
(8 ) / டோபி வண்ணக் கட்டம் தாவணி ஒன்றுக்கு 
( 9) ஒவ்வொரு 20 வட்டு பட்டு புட்டா (45.7 செ .மீ ) (1 முழம் ) 

ஒவ்வொரு வட்டு பட்டு புட்டாவுக்கும் 
( 11 ) ஒவ்வொரு 20 வட்டு சரிகை புட்டா (45 . 7 செ .மீ ) ( 1 முழம் ) 
(12 ) / ஒவ்வொரு 100 வட்டுக்கும் முத்து சீர் 
(13) தாவணி ஒன்றுக்கு ரேக்கு கட்டம் 

| B . கோர்வை ஒரு பக்கம் : 
3 யூனிட்டுகளுக்கு 30 குளிகை வரை ( அதாவது 3 தாவணி ) 


52 .02 


52 .02 


6 . 95 


47 . 88 


1 . 39 


( 10) 


1 .12 


8 .65 


41 . 83 


139 . 41 


73.73 


( 2) 


தாவணி ஒன்றுக்கு 30 குளிகை வரை 


24 . 75 


2 . 81 


( 3) / 3 தாவணிக்கு ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
( 4 ) தாவணி ஒன்றுக்கு 7 " முதல் 20 " வரையிலான பார்டர் ஊதியம் 


36 .74 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
(4 ) 

18 . 35 


( 1 ) | 


( 2 ) 


61. 49 


12.53 


36 .74 


27 .56 


30 .63 


55 .66 


55 . 93 


(5 ) 10 அங்குலத்திற்கு அதிகமான ஒவ்வொரு அங்குலத்திற்கும் (2.54 செ . மீ ) 
(6) ( தாழம்பூ ரேக்கு 3 ”-5 ” வரை 

கூடுதலான ஒவ்வொரு அங்குலத்திற்கும் (2.54 செ .மீ ) 

| பிள்ளையார் ரேக்கு 1 " முதல் 3 ”வரை 
( 9) ஒவ்வொரு 100 வட்டுக்கும் பட்டு புட்டா / குளிகை வரிசை 
( 10) / ஒவ்வொரு 100 வட்டுக்கும் சரிகை புட்டா 
( 11 ) / ஒவ்வொரு 100 வட்டுக்கும் பட்டு புட்டா 1 குளிகை வரிசை 
( 12 ) ஒவ்வொரு 100 வட்டுக்கும் சரிகை புட்டா 
( 13) | ஒரே மாதிரியான புடவை முந்தி 100 வட்டுக்கு - 12 குளிகை வரிசை 
( 14) ( ஒரே மாதிரியான புடவை முந்தி 100 வட்டுக்கு - 1 குளிகை வரிசை 
( 15 ) | ஒரு பக்க பெட்னி 
( 16 ) / புடவைக்கு பெட்னி ஊதியங்கள் 
(17 ) / ஜரி பாவு ஊதியங்கள் 

| c . இரு பக்க கோர்வை : 
தாவணி ஒன்றுக்கு 300 குளிகை வரை குறைந்தளவு ஊதியங்கள் 
3 தாவணிக்கு ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
தாவணி ஒன்றுக்கு 7 " - 10 வரையிலான பார்டர் 


49 .27 


55 .66 


184.50 


322 .53 


32 . 31 


38 . 96 


3 . 07 


123 .00 


(4 ) 


23 .93 


61 . 49 


(6 ) 


55. 09 


91. 85 


கூடுதலாக நெய்யப்படும் ஒவ்வொரு அங்குலத்திற்கும் (தாவணி ஒன்றுக்கு 2.54 

செ . மீட்டருக்கு ) 
(5) / பிள்ளையார் ரேக்கு 1 முதல் 3 வரை 

பிள்ளையார் ரேக்கு முள் ரேக்கு 1 முதல் 3 வரை 
தாழம்பூ ரேக்கு 3 முதல் 5 வரை 
ஒவ்வொரு கூடுதல் அங்குலத்திற்கு நெய்யப்படும் தாழம்பூ ரேக்குவுக்கு (2.54 செ . மீ ) 

தாவணி ஒன்றுக்கு ஒவ்வொரு பெட்னிக்கும் 
( 10) / 100 வட்டுக்கு முத்து சீர் நெய்ய 
(11 ) || 100 வட்டுக்கு முத்து சீர் செல்ஃப் நெய்ய 
( 12) பிள்ளையார் ரேக்குவில் முள் ரேக்கு 


(8 ) | 


18 . 35 


123. 00 


36 . 74 


73 . 46 


73 . 46 


( 13 ) 


||மிகையாக குறுக்கு பாவு ஒன்று பயன்படுத்தப்பட்டால் 


24 . 75 


18 . 35 


166 . 15 


பணக்க 


(14 ) ஒவ்வொரு கூடுதல் குறுக்கு பாவுக்கு 
( 15 ) ( நிழல் ரேக்கு - தாவணி ஒன்றுக்கு 
( 16 ) / மல்லி அரும்பு புட்டா - தாவணி ஒன்றுக்கு 
(17) ஒரே மாதிரியான புடவை முந்தி - 100 வட்டு நெய்ய 
(18 ) | பனாரஸ் பார்டர் - அரை குளிகை வரிசை 100 வட்டு நெய்ய 


101. 55 


49. 27 


55 . 09 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3 ) | (4 ) 

27.56 


( 1 ) 


( 2 ) 


( 19) | 100 வட்டுக்கு உடற்பகுதி பட்டு புட்டா 12 குளிகை வரிசை 


30 .63 


55 .39 


| 


61 .49 


253. 26 


465 . 86 


106 . 86 


0 . 70 


3088 . 92 


( 20 ) 100 வட்டுக்கு உடற்பகுதி சரிகை புட்டா 12 குளிகை வரிசை 
(21 ) | பட்டு புட்டா - 100 வட்டுக்கு 
(22) | சரிகை புட்டா 100 வட்டுக்கு 1 குளிகை வரிசை 
( 23 ) தாவணி ஒன்றுக்கு சுங்குடி புட்டா 
( 24 ) / ஜரி - பாவு ஊதியங்கள் 
( 25 ) / கட்டு சாயம் டானா கூலி ( ஒரு பக்கம் இரு பக்கம் ) 

III . கும்பகோணம் வகைகள் : ஊதிய விவரம் ( பொது ) 

ஒரு பக்க கோர்வை புடவை 16.5 மீட்டர் 
(2 ) / இரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டர் 

சாதாரண பட்டுப் புடவை 16 .5 மீட்டர் 
(4) / பாவாடை 103 செ . மீ (2 /4 முழம் ) 91 .5 செ .மீ ( 2 முழம் ) 16.5 மீட்டருக்கு 
( 5) / பாவாடை 80 செ . மீ ( 194 முழம் ) 68.5 செ .மீ . (1.5 முழம் ) 16 .5 மீட்டருக்கு 

சிறப்பு அல்லது மிகையான வேலைப்பாட்டுக்கு ஊதியங்கள் : ஒரு பக்கம் 

5 .5 மீட்டர் அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை வரை 
(2) / ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 

இரு பக்கம் : 


0 .60 


3868 .10 


( 3 ) 


0 . 85 


3145 . 14 


0 . 85 


2638 . 10 


| 
| 
| 


0 . 85 


2560 . 18 


- - 
- - 


78. 57 
0.82 


( 3 ) 


IE 


112.69 


- - 
- - 


I 


1 .12 


5 .5 மீட்டர் அளவுள்ள புடவைகளுக்கு 100 குளிகை வரை 
(4 ) ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 

குறிப்பு : இரு பக்க கரைக்கு சீட பக்கத்தில் மொத்த குளிகையின் பாதி அளவு என்ற 

கணக்கில் ஒரு பக்க பேட்டுக்கான ஊதியத்துடன் சேர்க்கப்பட வேண்டும் . 
(5 ) உடற்பகுதி பேட்டு நெய்வதற்கு : 

ஒவ்வொரு குளிகைக்கும் 500 குளிகை வரை 
ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 
ஒவ்வொரு குளிகைக்கும் பட்டு நெய்வதற்கு 
புடவையின் நடுப்பகுதி (உடம்பு) : (துண்டு புட்டா ) புட்டா மொத்த எண்ணிக்கையும் 
(தில்லானா புட்டா ) மொத்த குளிகை சுங்குடி எண்ணிக்கையும் (குளிகை ஒன்றுக்கு 
2 .50 காசு ஊதியங்கள் ) கணக்கிடுவதன் மூலம் துண்டு புட்டாவுக்கான ஊதியங்களைக் 
கணக்கிட வேண்டும் . 


0 . 82 


| 


0.55 
0 .55 


- - 


| பாவு கயிறு : 


0 . 17 


0 . 65 


| 20 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
21 முதல் 50 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
51 முதல் 70 வரை (குளிகை ஒன்றுக்கு ) 
71 முதல் 100 வரை ( குளிகை ஒன்றுக்கு ) 
100க்கு மேல் 


- - 
- - 


0 . 94 
1.04 
0. 17 


| 


| 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3 ) | ( 4 ) 


( 1 ) 


( 2 ) 


( 8 ) | 


கரை மேல் புட்டா : 


50 வரை 


0 .94 


0 .10 


0 . 17 


147 .51 


0. 35 


0 . 38 


0 . 43 


11 .14 


13 . 93 


51 முதல் 75 வரை 

75க்கு மேல் 
( 9) முழுவதும் ஒரே மாதிரியான முந்தி : 

(1) குறைந்தளவு ஊதிய வீதங்கள் 300 குளிகை வரை 
|(2) ஒவ்வொரு கூடுதலான குளிகைக்கும் 
| (3) 2 - 3 - 1 கிரப்பர் ( Grapper) குளிகை மூலம் முழுவதும் ஒரே மாதிரியான 

டையமண்ட் டிசைன் நெய்வதற்கு 
(4 ) இடைவெளியின்றி மேலே நெய்வதற்கு குளிகை ஒன்றுக்கு 
( 10) ஒரு பக்க தாழம்பூ ரகம் : 

(1 ) மொக்கு நெய்வதற்கு ( மொக்கு புதிய முகூர்த்த நாள் ) கூலி ஒவ்வொரு 45 . 7 செ . மீ 
(1முழும் ) ( அதாவது 1/2 கெஜம் ) 
| (2 ) 45 .7 செ .மீக்கு தாழம்பூ டிசைன் நெய்ய ( 1முழம் ) (172 கெஜம் ) 
( 3 ) 15.2 செ . மீட்டருக்கு மேலாகவும் 30.5 செ . மீ . வரையுள்ள அளவில் தாழம்பூ 
டிசைன் நெய்ய ( அதாவது 6 அங்குலத்திற்கு மேற்பட்டு 12 அங்குலம் வரை) 
(4 ) ஒரு தாவணி நெய்வதற்கு தனி ஊதியங்கள் 
( 5 ) 30.5 செ . மீட்டருக்கும் மேலாக ( 12 ) தாழம்பூ டிசைன் நெய்ய தாவணி ஒன்றுக்கு 
| (6 ) 45 .7 செ . மீட்டருக்கு அரும்பு மொக்கு நெய்வதற்கு ( 1 முழம் ) ( 12 கெஜம் ) 
(7 ) 25 .4 செ . மீட்டருக்கு ( 10 ) வசந்த மாளிகை தாழம்பூ டிசைன் நெய்வதற்கு (45. 7 

செ . மீட்டர் அளவில் ) ( 1 முழம் ) 
|(8 ) 45 .7 செ . மீ அளவில் ஒரு பக்க ஏர் இந்தியா டிசைன் நெய்வதற்கு ( 1 முழம் ) 
| ( 12 கெஜம் ) 
( 9 ) 5 மீட்டர் அளவில் நட்சத்திரம் டயமண்ட் டிசைன் நெய்வதற்கு நட்சத்திர டிசைன் 

நெய்வதற்கு குறுக்காக நட்சத்திர டிசைன் ( கிராஸ் ஸ்டார் ) நெய்வதற்கு உயரளவாக 

5 .5 மீட்டரில் தாழம்பூ நட்சத்திரம் உட்பட தாழம்பூ ரகம் 
(11) / இருபக்க தாழம்பூ டிசைன் ரகம் : 


2 .56 


56. 21 


13 . 86 


28 . 09 


24.55 


244 . 89 


- - 


| 


293 .87 


22 . 55 


28 .09 


(1) ஒவ்வொன்றும் 45 .7 செமீ அளவிற்கு மொக்கு டிசைன் நெய்வதற்கு ( 1 முழம் அதாவது 
12 கெஜம் ) 
(2 ) 45 . 7 செ .மீ அளவில் தாழம்பூ டிசைன் நெய்வதற்கு (1 முழம் அதாவது 12 கெஜம் ) 
( 3) 45 .7 செ .மீ . அளவில் அரும்பு மொக்கு நெய்வதற்கு ( 1 முழம் அதாவது 1 கெஜம் ) 
(4 ) 45.7 செ .மீ . அளவில் ஏர் இந்தியா டிசைன் இரு பக்கமும் நெய்வதற்கு (1 முழம் 
அதாவது 1/2 கெஜம் ) 


- - 


33 . 95 


- - 


49.00 


10 


( 2 ) 


குறைந்தளவு 
தொடர் 

நாளொன்றுக்கு அடிப்படை 
பணி வகை 
எண் 

சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 1 ) 

( 3 ) II 
( 12) / புடவையின் நடுப்பகுதியில் (உடம்பு ) புட்டா டிசைன் ரகங்கள் 
(1 ) எஸ் . புட்டா டிசைனுடன் கூடிய ரகங்களை நெய்வதற்கு ( 100/100 ) 72 கெஜம் - - 

39. 23 
ஒன்றுக்கான ஊதிங்கள் (1 முழம் ) 
(2 ) 45 .7 செ . மீ என்ற அளவில் பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் புதிய முகூர்த்த நாள் 

42 .87 
மீனா டிசைன் நெய்வதற்கு ( அதாவது 1 முழத்திற்கு ) ( 12 கெஜம் ) 


36 . 47 


33 .67 


30 . 90 


89. 88 


( 3 ) முகூர்த்தநாள் டிசைனில் 45 . 7 செ . மீ . அளவிற்கு பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் 

மீனா டிசைனுடன் கூடிய புட்டா நெய்வதற்கு ( 1 முழம் ) ( 2 கெஜம் ) 
( 4 ) முகூர்த்தநாள் டிசைனில் 45 . 7 செ . மீ அளவிற்கு பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் 

1 - 1 அளவில் மீனா டிசைன் நெய்வதற்கு ( 1 முழம் 1/2 கெஜம் ) 
(5 ) 45.7 செ .மீ . அளவில் பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் மீனா டிசைன் இன்றி 

முகூர்த்த நாள் டிசைன் நெய்வதற்கு 
( 6 ) 45 .7 செ .மீ . அளவிற்கு பட்டு மற்றும் டிஸ்யூ துணியில் மீனா டிசைன் இன்றி 

கிராஸ் கொடி நெய்ய (1 கெஜம் ) 
( 7 ) மீனா டிசைனுடன் கிராஸ் கொடி நெய்வதற்கு 
(8 ) 100 குளிகைக்கு 100 மீட்டர் சாதா துணியில் உடல் ஜங்லா நெய்வதற்கு 
( 9) 100 குளிகைக்கு 100 மீட்டர் கோர்வையில் உடல் ஜங்லா நெய்வதற்கு 
( 10 ) 5 .5 மீட்டர் அளவிற்கு உடல் வைர ஊசி நெய்வதற்கான ஊதியங்கள் ( 6 கெஜம் ) 

( ஐந்தாவது நாடாவிற்கு ஒரு நாடா தூக்கி நெய்யும் டிசைன் ) 
| (11 ) ஒவ்வொரு குளிகைக்கும் பனாரஸ் பட்டுடன் உடல் பகுதி நெற்வதற்கு 


95 . 72 


35 .60 


36 . 21 


84.60 


0 .10 


( 12 ) ஒவ்வொரு குளிகைக்கும் கோர்வை பனாரஸ்சுடன் உடல் பகுதி நெய்வதற்கு 


0 .17 


0 . 17 


(13 ) முந்தியில் பனாரஸ் பட்டை நெய்வதற்கு ( ஒவ்வொரு குளிகைக்கும் ) 
( 14 ) 5.5 மீட்டர் அளவில் புதிய பூமி மொரிப்பூவிற்கு (6 கெஜங்கள் ஒரு கோல் அமுக்கி 

ஒரு நாடா மறிக்க கூலி ) 


67 .62 


45 .07 


33 .67 


45. 36 


( 15 ) 45 .7 செ . மீ அளவுள்ள பட்டு மற்றும் டிஸ்யு துணியில் கொஞ்சும் சலங்கை டிசைன் 

நெய்வதற்கு ( 1 முழம் ) ( 72 கெஜம் ) 
( 16 ) 300 குளிகைக்கு உடல் சரிகை மரிப்பூ நெற்வதற்கான ஊதியங்கள் 
(17) 300 குளிகைக்கும் மேலாக உடல் சரிகை மரிப்பூ நெய்வதற்கான ஊதியங்கள் 
(18) 45 .7 செ . மீ . அளவிற்கு சாட்டின் புட்டா நெய்வதற்கு ( 1 முழம் ) இழைக்கு டைமண்ட் 

கட்டி இழை வரிசையில் நெய்வதற்கு 
|(19 ) 5 .5 மீட்டர் அளவிற்கு தனியாக சரிகை ஜக்கார்டு ஜங்லா நெய்வதற்கு 

(6 கெஜங்கள் ) 
( 20 ) 5 .5 மீட்டர் என்ற அளவிற்கு ஜக்கார்டு பேட்டு ஜங்லா நெய்வதற்கு 


67 .62 


1947 . 97 


2254 .07 


( 21) 45 .7 செ . மீ . அளவிற்கு ( 72 கெஜம் ) யாதோன் - கி - பாரத் புட்டா ரகம் நெய்வதற்கு 


22 .55 


5 .58 


( 22 ) 100 குளிகைக்குள் பேட்டுடன் கூடிய வெவ்வேறு ரகங்களையும் , 91 .5 செ . மீ . 

அளவிற்கு சாதாரண சீர் முந்தியுடன் ( 1 கெஜம் ) புடவையின் நடுப்பகுதியையும் 
நெற்வதற்கு 


குறைந்தளவு 
தொடர் 

நாளொன்றுக்கு அடிப்படை 
பணி வகை 
எண் 

சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு) 
( 3 ) 

(4 ) 
(23 ) 5 .5 மீட்டர் அளவிற்கு ( 6 கெஜங்கள் ) ஒரு பக்க கரை கொண்ட தாவணி 

22 .55 
நெய்வதற்கான ஊதியங்கள் 


( 2) 


56 . 21 


16 .68 


0 .10 


(24 ) 5 .5 மீட்டர் என்ற அளவில் (6 கெஜங்கள் ) இரண்டு பக்கங்களிலும் கரை கொண்ட 

தாவணி நெய்வதற்கான ஊதியங்கள் 
( 25 ) இடைவெளி விடாது டயமண்ட் டிசைனுடன் ரகங்களை நெய்வதற்கு 1 முதல் 20 

குளிகை வரையில் ஒவ்வொரு கூடுதல் குளிகைக்கும் 45 .7 செ . மீ . 
( 26) பேட்டு டிசைன் இல்லாமல் கரையில் புட்டா டிசைன் நெய்வதற்கு 100 முடிச்சுகளுடன் 

( கயிறு ) ஒவ்வொரு குளிகைக்கான கூலி . 100 முடிச்சுகளுக்கும் மேலாக புட்டா 

டிசைன் நெய்வதற்கு (குளிகை ஒன்றுக்கு பாவு கயிறுக்கான ஊதியங்கள்) 
( 27)5 .5 மீட்டர் அளவுள்ள ( 6 கெஜம் ) இருபக்க கோர்வை - முப்பாக்கம் நெய்வதற்கான 

தனி ஊதியங்கள் . 
( 28) புடவையின் கரைப்பகுதியில் உடல்பகுதி புட்டா டிசைன் நெய்யும்போது அதே புட்டா 

குளிகையைப் புடவையின் உடல் பகுதி புட்டாவுடன் சேர்த்து அதன் பின்னர் 
கணக்கிடுவதற்கு | 


0 . 17 


112 .69 


78 . 74 


0 . 38 


( 29 ) 8 .2 மீட்டரில் டிஸ்யூவில் டிசைன் நெய்வதற்கு ( 9 கெஜங்கள் ) 
( 30) ஜங்லாவில் மீனா டிசைன் நெய்வதற்கு (இந்த டிசைனில் மீனா குளிகை , ஒன்றுக்கான 

ஊதியங்கள் அதாவது ஜரிகைக் குளிகையுடன் மீனாக் குளிகையைச் சேர்க்கப்படாமல் .) 
மேற்சொன்ன கரையுடைய புட்டா டிசைனுடன் கூடிய ரகங்கள் 
1 ) புடவையின் உடல்பகுதியில் ஒரு வரிசைக்கு 20 புட்டாக்களுடன் இரு பக்கங்களில் 

கரைகளுள்ள ரகங்களுக்கு குளிகை ஒன்றுக்கு 2 .50 காசு என்ற வீதத்தில் , 
இத்தகைய டிசைன் புடவை ரகங்களுக்கு ஊதியங்கள் கணக்கிடப்பட வேண்டும் . 
(1முழம் ) ( 10x10 ) வத்தி வைத்து சுங்கு கட்டி 100 வரிசை நெய்யும் ரகங்களுக்கு 
( 45 . 7 செ . மீ .) 


45. 36 


56 .21 


2 ) 45 . 7 செ .மீ . அளவிற்கு புடவையின் உடல் பகுதியில் , புடவையின் கரையின் மேல் 

நவரத்தினம் புட்டா நெய்வதற்கும் பெரிய புட்டா மற்றும் சிறிய புட்டா நெய்வதற்கும் 

(1 முழம் ) ( 72 கெஜம் ) 
3 ) 45 .7 செ .மீ . அளவிற்குப் புடவையின் உடல் பகுதியில் மல்லிகை மொக்கு ஜரிகை 

புட்டா நெய்வதற்கு (12 கெஜம் ) 
4 ) 45. 7 செ .மீ . அளவிற்குப் புடவையின் உடல் பகுதியில் மல்லிகை மொக்கு பட்டுப் 

புட்டா நெய்வதற்கு ( 2 கெஜம் ) 


11. 14 


6 .18 


90 . 15 


5 ) சங்கு (Jungu ) இல்லாமல் பனாரஸ் வகை வசந்த மாளிகை புடவையில் 45 . 7செ . மீ 

அளவிற்கு தாழம்பூ பார்டரில் தொடர்ச்சியாக அரும்பு சரிகை நெய்ய ( 12 கெஜம் ) 


78 .74 


6 ) 45 . 7 செ . மீ அளவிற்கு சங்கு இல்லாமல் பனாரஸ் வரிசையில் புட்டா டிசைன் நெய்வதற்கு 

(1 முழம் ) (1/2 கெஜம் ) 
7 ) முந்தியில் 1 முதல் 20 குளிகை வரை புட்டாக்களை நெய்வதற்கு . 
8 ) முந்தியில் 20 குளிகைக்கு மேலாக , புட்டாக்களை நெய்வதற்கு . 


71 . 26 


112 . 84 


(14 ) / பல்வகை ரகங்கள் 


11. 14 


(1 ) முந்தியில் சால்ராவில் மீனா டிசைன் வரைவதற்கு 
( 2 ) பொறை இழப்பு தாவணி ஒன்றுக்கு 
( 3) முத்து சீர் நெய்வதற்கு தாவணி ஒன்றுக்கு 


22 .55 


11 .14 


குறைந்தளவு 
தொடர் 

நாளொன்றுக்கு அடிப்படை 
பணி வகை 
எண் 

சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 2 ) 

( 3 ) | (4 ) 
(4 ) ஆராதானா கட்டம் பாவு பிணைப்பிற்குத் தாவணி ஒன்றுக்கு , 

22 . 55 
( 5 ) அப்சார கட்டம் பாவு பிணைப்பிற்குத் தாவணி ஒன்றுக்கு 

26 .72 
( 6 ) ஒரு ரகத்தில் புடவையின் உடல் பகுதியில் உள்ள வண்ணங்களில் வேறுபாடு 

17 .80 
இருக்குமாயின் , அத்தகைய ஒவ்வொரு தனி வண்ணத்திற்கும் யூனிட் ஒன்றுக்கு 
ஊதியங்கள் ( அதாவது தாவணி ஒன்றுக்கு ) 
( 7 ) 5.5 மீட்டர் அளவிற்கு ஒரு பக்கத்தில் 2 பேட்டு வாங்கி நெய்யும் ரகங்களுக்கு 

56. 21 
(6 கெஜங்கள்) தனி ஊதியங்கள் . 
| (8) இரண்டு பக்கங்களில் 2 பேட்டு வாங்கி நெய்யும் ரகங்களுக்கு 5 .5 மீட்டர் அளவிற்கு 

112 .14 
( 6 கெஜங்கள் ) தனி ஊதியங்கள் . 
( 9 ) முந்திபுட்டா போடும் ரகங்களுக்கு முந்தி முத்து நேரியில் பட்டைக்குக் குளிகைக்கு 

8 .50 காசு வீதம் முந்தியுடன் சேர்த்து சீர் முந்தி கூலியும் போட வேண்டும் . 


( 15 ) | ஏனைய ரகங்கள் : 


56 . 48 


(1) ஜரிகை இழைத்து ஓடவும் ஜரிகை இழைத்து இன் - டை போடவும் மார்க்கு ஒன்றுக்கு 
(2 ) பனாரஸ் மரிக்கை புடவையின் உடல் பகுதியில் ( குளிகை ஒன்றுக்கு ஒரு பக்க 
கோர்வை போட 


0 . 10 


0 .17 


91.53 


| ( 3) குளிகை ஒன்றுக்கு இரு பக்க கோர்வை போட 
(4 ) யூனிட் ஒன்றுக்கு ( சிறப்பு ஊதியங்கள் ) சீர்முந்தி , புட்டா முந்தி , தாவணி . 
(5 ) யூனிட் ஒன்றுக்கு செல்ஃப் முந்தி தாவணி போட (சிறப்பு ஊதியங்கள் ) 5 .5மீ 
தாவணிக்கான சிறப்பு ஊதியங்கள் -(5 .5மீட்டருக்கு ) 
தாவணிக்கு ஆர்டர் ஊதிய வீத விவரங்கள் (ஆர்டர் கூலிகள் ) 


140 . 80 


91 .85 


91 . 85 


134 . 69 


0 . 75 


3088 .92 


0 . 75 


3005 . 43 


0 .70 


3172. 40 


(1) தாவணி ஒன்றுக்கு , சீர்முந்தி வகைகளுக்கான (100 மீ ) ஆர்டர் தறிக்கு மட்டும் 
( 2) தாவணி ஒன்றுக்கு புட்டா முந்தி வகைகள் 
( 3) தாவணி ஒன்றுக்கு ( செல்ஃப் ) முந்தி வகைகளுக்கு 
IV . தஞ்சாவூர் வகைகள் : 
(1) பாவாடை , 206 செ . மீ . ( 214 கெஜம் ) 229 செ . மீ . (4.5 முழம் ) 16 .5 மீட்டருக்கு 
(2 ) பாவாடை 183 செ . மீ (2 கெஜம் ) ( 4 முழம் ) 16.5 மீட்டருக்கு 
( 3 ) ஒரு பக்க சாதா முந்தி ( 16 .5 மீட்டருக்கு ) 
(4 ) ஒரு பக்க முழுகோர்வை ( 16 .5 மீட்டருக்கு ) 
(5 ) சாதா முந்தி ஒன்றின் இரு பக்க முழுகோர்வை (16.5 மீட்டருக்கு ) 

V . சேலம் வகைகள் : - ஊதியங்கள் ( பொது ) 
(1) ஒரு பக்க கோர்வை புடவை (16.5 மீட்டருக்கு ) 
(2) / இரு பக்க கோர்வை புடவை ( 16 .5 மீட்டருக்கு ) 
(3 ) சாதா பட்டுப்புடவை (16.5 மீட்டருக்கு ) 

வேட்டிகள் : 
(4) சாதா வேட்டி(சாதாரணம் ) ( ரூ 26 .65 x 16 .5மீ ) 


0 . 65 


3339 . 37 


0 .60 


3701 .14 


0 .75 


2949. 77 


0 .65 


3581. 20 


2 . 00 


1636 . 28 


1.75 


2448 .87 


13 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3 ) | ( 4 ) 
2 . 00 ) 

2203 . 98 
0 . 70 

6581 . 34 
0 . 70 | 

6581 . 34 
2 . 00 

2203. 98 
2. 40 / 1806. 05 


8 .22 


8 . 92 
9.47 


10 . 02 


| 
| 


11 . 02 


12 . 88 


| 


15 .03 


| 


17 . 15 


19. 92 
21 . 71 
23 . 90 
27 . 82 


( 1 ) 

( 2 ) 
(5) | அங்கவஸ்திரம் ( ரூ. 24 x 16 .5மீ ) 

கோர்வை இருபக்கம் ( ரூ.71.65 x 16.5மீ ) 

கோர்வை வஸ்திரம் இருபக்கம் ( ரூ . 71 .65 x 16.5மீ ) 
( 8 ) / சட்டை துணி ( ரூ . 24 x 16 .5மீ ) 
( 9 ) / அஜந்தா பீஸ்( சாதாரணம் ) ( ரூ. 19 .65 x 16 . 5 மீ ) 

தனி/ கூடுதல் பணிக்கான ஊதியங்கள் : 
(1 ) சாதா புடவைகள் : 
| 10 குளிகை 
| 20 குளிகை 
| 30 குளிகை 
| 40 குளிகை 
| 50 குளிகை 
60 குளிகை 
| 70 குளிகை 
| 80 குளிகை 
190 குளிகை 
100 குளிகை 
110 குளிகை 
120 குளிகை 
130 குளிகை 
140 குளிகை 
150 குளிகை 
( 2 ) கோர்வை புடவை : 
10 குளிகை 
20 குளிகை 
30 குளிகை 
40 குளிகை 
50 குளிகை 
60 குளிகை 
70 குளிகை 
| 80 குளிகை 
| 90 குளிகை 
| 100 குளிகை 
| 110 குளிகை 
| 120 குளிகை 
| 130 குளிகை 
( 140 குளிகை 
| 150 குளிகை 
200 குளிகை 


29. 73 


31 .85 
34 .60 


0 .94 
6 .13 


6 .75 


7 .68 
8 .57 
7 .68 


13 . 48 


15 . 70 


16 . 52 


18 . 35 


| 
| 
| 


21 .16 


24. 47 


27 .27 


| 
| 


| 


29. 39 


31 .55 
40.15 


14 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3) 

( 4 ) 


( 2 ) | 


6 . 75 
7 . 35 
8 . 30 


8 .92 


9 . 77 


11 . 02 


13 . 21 


16 . 25 
18 .35 


| 


| 
| 
| 


25 .10 


29 . 99 


| 


| 


51. 44 
71.64 
104.68 
195.91 


| 


| 


| 


86 .59 
91 .53 


( 3 ) சாதா வேட்டிகள் : 
10 குளிகை 
15 குளிகை 
| 20 குளிகை 
| 25 குளிகை 
| 30 குளிகை 

35 குளிகை 
| 40 குளிகை 
| 45 குளிகை 
50 குளிகை 
| 55 குளிகை 
| 70 குளிகை 
80 குளிகை 
| 100 குளிகை 
| 120 குளிகை 
| 160 குளிகை 
| ( 4 ) கோவை வேட்டிகள் : 
| 30 குளிகை 
| 40 குளிகை 
( 5 ) சாதா வஸ்திரம் 
10 குளிகை 
15 குளிகை 
20 குளிகை 
25 குளிகை 
30 குளிகை 
35 குளிகை 
40 குளிகை 
45 குளிகை 
60 குளிகை 
|(6 ) வஸ்திர கோர்வை : 
| 30 குளிகை 
( 7 ) புட்டா கோட்ட புடவைகள் 
10x10x400 புட்டா கோட்ட புடவைகள் 
20x20x300 புட்டா கோட்ட புடவைகள் 
30x25x240 புட்டா கோட்ட புடவைகள் 
| 40x25x80 புட்டா கோட்ட புடவைகள் 
50x25x80 புட்டா கோட்ட புடவைகள் 
| (8 ) கோடுபோட்ட வகை ( சாதா ) 
ஒரு ஷட்டில் புடவை 


8 . 92 


9 .50 


10 . 40 


11 . 02 


11 . 62 


14 . 08 


15 . 31 


18 . 35 
29 .11 


91 .53 


20 . 19 


20 .19 
20. 19 
38.49 
38 . 49 


20 .19 


15 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3 ) II ( 4 ) 

40 . 41 


58 . 93 


80 . 81 


101 . 02 


33 . 67 
67 . 33 


101 . 02 


134. 69 
168. 35 


| 


| 


( 10 ) 


202 .02 
47 .14 


2949. 77 


3172. 40 


( 3) 


1753 .17 


| 


3868 . 10 


118 . 27 


( 2 ) | 
இரண்டு ஷட்டில் / புடவை 
| மூன்று ஷட்டில்/ புடவை 
நான்கு ஷட்டில் /புடவை 
| ஐந்து ஷட்டில் /புடவை 
| ( 9) கோடு கோர்வை வகை 
ஒரு ஷட்டில் 
இரண்டு ஷட்டில் 
மூன்று ஷட்டில் 
| நான்கு ஷட்டில் 
| ஐந்து ஷட்டில் / புடவை 

கம்பை கோர்வை புடவை 
(11 ) / பேட்னி புடவை 

VI . திருச்செங்கோடு வகைகள் : ஊதிய விவரங்கள் ( பொது ) 
(1) ஒரு பக்க கோர்வை புடவை ( 16.5மீ ) 
( 2) இரு பக்க கோர்வை புடவை ( 16 .5மீ ) 

| சாதா பட்டுப்புடவை 
( 4) / ராசிபுரம் கோர்வை வகைகள் 

தனி/ கூடுதல் பணிக்கான ஊதியங்கள் (5 .5 மீட்டர் புடவை ) 
வெவ்வேறு இரு வண்னங்களில் யூனிட் ஒன்றுக்கு 

| வெவ்வேறு மூன்று வண்னங்களில் யூனிட் ஒன்றுக்கு 
( 3) சாதா ஷட்டில் 3/1 கோர்வை யூனிட் ஒன்றுக்கு 
(4) சாதா ஷட்டில் 6/1 கோர்வை யூனிட் ஒன்றுக்கு 

| முள்ளும் மலரும் இருபக்கம் 
(6) முள்ளும் மலரும் ஒருபக்கம் 
(7 ) / சாதா வகை பட்டாபட்டி 3 ஷட்டில் 

சாதா வகை பட்டாபட்டி 4 ஷட்டில் 

சாதா வகை பட்டாபட்டி 5 ஷட்டில் 
( 10 ) சாதா வகை பட்டாபட்டி 6 ஷட்டில் 

சாதா வகை பட்டாபட்டி 7 ஷட்டில் 
சாதா வகை பட்டாபட்டி 8 ஷட்டில் 

சாதா வகை பட்டாபட்டி 9 ஷட்டில் 
( 14 ) சாதா வகை பட்டாபட்டி 10 ஷட்டில் 
(15 ) / கோர்வை கட்டம் புனைத்து கட்டம் போட்டது 3 ஷட்டில் கட்டம் 
( 16 ) | கோர்வை எண்ணிக்கை O / S கோர்வை 
( 17 ) / பெட்னி ஊதியங்கள் 
(18 ) அணில் கோடு 
( 19 ) அன்புரோஜா 
( 20 ) / 12 பட்டா பட்டி 
(21) / 1.27 செ . மீ 1/2 அங்குலம் பட்டாபட்டி 


138 . 88 


147 . 78 


79. 02 


39 .51 


35 . 87 


59. 02 


67 .62 


79 . 02 


88 . 76 


( 11 ) 


98 .53 


( 12 ) 


108 .55 


( 13) 


118 . 27 


128. 29 


| 


157 .76 


98 .53 


| 


44 . 81 


49.27 


| 
| 


69 . 00 


29 . 48 


34 .49 


16 


தொடர் 
எண் 


பணி வகை 


நாளொன்றுக்கு 
சராசரி உற்பத்தி 
( மீட்டரில் ) 


குறைந்தளவு 
அடிப்படை 
ஊதிய 
வீதங்கள் 
( ரூ . காசு ) 
(4 ) 

47 . 88 
76.27 


( 1 ) 


( 3) 


98 .53 


98 .53 


35 . 87 


( 2 ) 
( 22 ) / செல்ஃப் ஊசி கட்டம் - கொடிமலர் வைர ஊசி 
( 23 ) ( முள்ளும் மலரும் (12 அங்குலம் ) ( 30.5 செ .மீ ) 
( 24 ) / முள்ளும் மலரும் ( 12 அங்குலம் ) ( 30.5 செ .மீ )- க்கு மேல் 
(25) சிறப்பு (12 அங்குலம் ) கரைக்கு மேல் கொட்டடி 30 செ .மீ க்கு மேல் 
( 26 ) ( பார்டருக்கு அடுத்து கட்டம் இருபக்கம் 
( 27 ) / பார்டருக்கு அடுத்து கட்டம் ஒருபக்கம் 
( 28 ) / சிறப்பு தாழம்பூ 38 செ . மீ ( 15 ) முதல் 51 செ . மீ (20 ) வரை 
( 29 ) சிறப்பு தாழம்பூ 53. 3 செ . மீ (21 ) முதல் 63.5 செ . மீ (25 ) வரை 
( 30) / பார்டரில் ஜரிகை தாழம்பூ 
( 31 ) / பனாரஸ் பார்டரில் ஜரிகை கட்டம் குளிகை ஒன்றுக்கு 
( 32 ) / சங்கர் சலீம் சைமன் O/ S கோர்வை 


25 .77 


118 . 27 


167 .52 


9 .75 


1 .39 


116 . 60 


( 33 ) / சங்கர் சலீம் சைமன் DIS கோர்வை 


156 .68 


( 34 ) | இரு பக்கவும் 2 பட்டு பெட்டி 100 குளிகைக்கு மேல் 


147 .78 


29 . 48 


2 .51 


5 . 85 


1 .82 


19 .79 


9. 75 


24 .47 


49 .27 


97 . 96 


( 35 ) | 

வெவ்வேறு வண்ணங்களில் "சோலை முந்திப்பூ " 
( 36 ) மீனா குளிகை ஒன்றுக்கு 
( 37 ) / ஒரு பனாரஸ் பூ குளிகை ஒன்றுக்கு 
( 38 ) / சப்புரி ஊதியம் கரை உடற்பகுதி 
(39 ) சப்புரி ஊதியம் உடற்பகுதி மட்டும் 
( 40 ) / சப்புரி ஊதியம் கரை மட்டும் 
( 41) / பாவாடை வகை பாவு பட்டு கிந்தம சிறப்பு ஊதியம் 
( 42 ) / டயண்ட் ஒரு பக்கம் 
( 43) / ஒரு பக்க புடவை 12 க்கு மேல் 
( 44 ) / அட்டை ரகம் 
(45 ) / டயமண்ட் இரு பக்கம் 
( 46 ) / சிறப்பு முந்தி - கோ ஆப்டெக்ஸ் 

| சரிகை பேட்டு ஊதியங்கள் 
( 47 ) / 10 குளிகை வரை 
(48 ) | 11 லிருந்து 50 குளிகை வரை 
(49) / 51 லிருந்து 100 குளிகை வரை 
( 50 ) | 101 லிருந்து 200 குளிகை வரை 
(51 ) / 201 லிருந்து 300 குளிகை வரை 
( 52) / 301 லிருந்து 400 குளிகை வரை 


40 .88 


65 .13 


32 .57 


3 . 07 


13 . 06 


16 .68 


20 . 32 


24. 47 


27 . 82 


17 


தொடர் 
எண் 


பணி வகை 


குறைந்தளவு 
நாளொன்றுக்கு அடிப்படை 
சராசரி உற்பத்தி ஊதிய 
( மீட்டரில் ) வீதங்கள் 

( ரூ . காசு ) 
( 3 ) | ( 4 ) 

33 . 40 


( 1 ) 


( 2 ) 


(53 ) / 401 லிருந்து 500 குளிகை வரை 


( 54 ) / 501 லிருந்து 600 குளிகை வரை 


39 .51 


44. 26 


4 .19 


21.39 


( 55 ) / 601 லிருந்து 700 குளிகை வரை 

பட்டு பேட்டு ஊதியங்கள் 
(56 ) / 10 குளிகை வரை 
( 57 ) ( 11 லிருந்து 50 குளிகை வரை 
( 58 ) / 51 லிருந்து 100 குளிகை வரை 
(59) 101 லிருந்து 200 குளிகை வரை 
(60 ) / 201 லிருந்து 300 குளிகை வரை 

புட்டா ஊதிடங்கள் 
(61 ) / 1 வாட்டம் 10 கயிறு 


30 . 33 


34 .49 


37 .94 


4 .19 


47 .88 


( 62 ) ( 10 வாட்டம் 20 கயிறு 
( 63) | 15 வாட்டம் 20 கயிறு 
(64 ) / 20 வாட்டம் 15 கயிறு 


55 . 09 


89 . 06 


121 . 89 


(65 ) / 30 வாட்டம் 20 கயிறு 
( 66 ) / 40 வாட்டம் 30 கயிறு 


214 . 85 


( 67 ) / 50 


வாட்டம் 40 கயிறு 


266. 87 


( 68 ) / 60 வாட்டம் 50 கயிறு 


325 . 88 


377 . 92 


422 . 43 


540. 70 


591 .61 


( 73 ) 


| 110 


- 


660 .85 


(69) / 70 வாட்டம் 60 கயிறு 
( 70 ) ( 80 வாட்டம் 70 கயிறு 
(71) / 90 வாட்டம் 80 கயிறு 
(72 ) 100 வாட்டம் 90 கயிறு 

| 110 வாட்டம் 100 கயிறு 
( 74 ) | 120 வாட்டம் 110 கயிறு 
( 75 ) | 130 வாட்டம் 120 கயிறு 
( 76 ) | 140 வாட்டம் 130 கயிறு 
( 77 ) / 150 வாட்டம் 140 கயிறு 

VII . ஈரோடு வகைகள் : 


709. 92 


768 . 88 


818 . 42 


871 . 87 


(1 ) 


2226 . 24 


| தூய பட்டுப் புடவை ஒரு பக்க கரை 16.5 மீட்டருக்கு 
கோரா பட்டுப்புடவை 16 .5 மீட்டருக்கு 
VIII . திருச்சி வகைகள் : 


1. 00 
2 .50 


888 . 42 


ஒரு பக்க கோர்வை புடவை 16 .5 மீட்டருக்கு 


0 . 75 


3005 .43 


18 


தொடர் 


பணி வகை 


நாளொன்றுக்கு 
சராசரி உற்பத்தி 
( மீட்டரில்) 


எண் 


குறைந்தளவு 
அடிப்படை 
ஊதிய 
வீதங்கள் 
( ரூ . காசு ) 

( 4 ) 


( 3 ) 


79. 29 


35. 87 


(2 ) 
சிறப்பு கூடுதல் பணிகளுக்கான ஊதியங்கள் : பேட்டு ஊதியங்கள் ஒரு பக்க கோர்வை 
புடவைகள் 5 .5 மீட்டருக்கு 

| 100 குளிகைக்கு பேட்டு ஊதியங்கள் 
( 2 ) || பொறை ஊதியங்கள் 

| முத்துசீர் ஊதியங்கள் 
| உடல் புட்டா ஊதியங்கள் 

| சப்புரி ஊதியங்கள் 
(6 ) முந்தி புட்டா ஊதியங்கள் 
| (7 ) தாழம்பூ வகைக்கான ஊதியங்கள் 


9. 20 
178 . 94 


59.84 


75 .43 
130 . 49 


விளக்கங்கள் : (1) . அகவிலைப்படி : 

(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டில் சென்னை மாநகருக்கான நுகர்வோர் விலை புள்ளி சராசரி குறியீட்டெண்ணை 
அடிப்படையாகக் கொண்டு (அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) வழங்கப்பட வேண்டும் . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது 
நாளொன்றுக்கு 30 காசுகள் ( முப்பது காசு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) இந்த அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் 
விலைப்புள்ளிகளின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 
கணக்கிடப்படவேண்டும் . 

( iii ) முதல் கணக்கீடு முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கிடையே 
எவ்வித பாகுபாடும் காட்டக் கூடாது . 

3 . இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

4 . பொதுவான பணி இனங்களைப் பொறுத்தவரையில் , ( 3) - ஆம் நெடும்பத்தியின் கீழ் , நிர்ணயிக்கப்பட்ட சராசரி 
உற்பத்தி அளவுகோல்களுக்கு மிகையாக தொழிலாளர்கள் எடுத்துகொண்ட கூடுதல் நாட்களுக்கான அகவிலைப்படியினை பெறுவதற்கு , 
அவர்கள் உரிமையுடையவர்களாக மாட்டார்கள் . 

சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 48 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 17 ஜூலை 2019.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) 
உட்பிரிவின் ( a ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் ,மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (a ) பகுதியின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட 
குழுவின் ஆலோசனையை கருதிப் பார்த்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் , பூத்தையல் , சரிகை போன்ற கைவேலைப்பாட்டுத் தொழிலில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு 
வழங்கத்தக்க குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் நிர்ணயம் செய்கிறார்: 

(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


19 


விவர அட்டவணை 
பூத்தையல் , சரிகை போன்ற கைவேலைப்பாட்டுத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு 
அடிப்படை ஊதியங்கள் 
(நாளொன்றுக்கு) 


( ரூ . காசு ) 


328 . 00 


தேர்ச்சி பெற்றவர்கள் : 
1 . வடிவமைப்பாளர் ( Designer ) 
2 . சட்டத்தில் துணி பொருத்துநர் (Frame Fitting and Setting Worker ) 
3 . காகித உருவரை பதியவைத்தல் / சாயம் தோய்ப்பவர் ( Paper Tracing / Dyeing 

Worker ) 
4 . பூ வேலைப்பாடு , கல் பதித்தல் போன்ற பணி செய்யும் பணியாளர் ( Aari Worker ) 
5 . சரிகை வேலைப்பாடு பணியாளர் (Zardosi Worker ) 
6 . பூ வேலைப்பாடு , கல் பதித்தல் போன்ற பணி செய்யும் மற்றும் சரிகை வேலைப்பாடு 

பணியாளர் ( Aari and Zardosi Worker ) 
ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்கள் : 
1 . மாதிரி உருவாக்குபவர் ( Sample Maker ) 
2 . வண்ண ம் அமைக்கும் பணியாளர் ( Colour Setting Worker ) 
தேர்ச்சி பெறாதவர்கள் : ) 
1 . காகித உருவரை பதியவைத்தல் மற்றும் சாயம் தோய்த்தல் உதவியாளர் (Paper 
Tracing and Dyeing Helper) 
2 . நேர்த்தியாக்கும் பணிகள் ( Trimming Works ) 
3 . ஓர வேலைப்பாடுகள் ( தண்டி , டிக்கி , கர்டானா , போத் ) ( Outline Works ) 


(2 ) 


312 . 00 


( 3 ) 


297 . 00 


விளக்கங்கள் : (1) . அகவிலைப்படி :- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டில் சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 

4. ஆகையால் 
த 

லைக்கு பட்டு அனுடன் 
161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு ரூ.1.84 ( ஒரு ரூபாய் எண்பத்துநான்கு 
காசு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு 
அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது . 

3 . மாதாத்திர ஊதிய வீதங்களை கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 

4 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியவீதங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

சுனீல் பாலீவால் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


